டார 
திருவெம்பாவைக்‌ ௧௫ 


( முதலியன ) 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


1952. 


நிருவாதிரை மலர்‌. 


திருவாவடுதுறையாதீன வேளியீடு -- 63 


சிவமயம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 
திருவெம்பாளைக்‌ கருத்து முதலியன. 


Le 513 ணட வட னாவ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ இருவாவடுதுறையா$னத்து 
இருபத்தொன்றாவது குருமகாசந்நிதானம்‌ 
ஸ்ரீ்‌-ல-ஸ்ரீ ௬ப்பிரமணியதேரிக சுவாமிகள்‌ 
கட்டளையிட்டருளியபடி 


0 


அவ்வாதீனத்து வித்துவான்‌ 
த. ச. மீனாட்சசுந்தாம்பின்ளையால்‌ 
பதிப்பிக்கப்பேற்றன. 
உரிமைபதிவு 
நந்தன -- மார்கழி 
1952. 


ள்‌. 


தான்றாவது குருமகா சந்நிதானம்‌ 
ப்பிரமணியதேசக சுவாமிக 


இருபத்‌ே 
-ல.யபும்‌ சுப்‌ 


ஸ்ரீ 


உ 
சிவமயம்‌. 


திருச்சிற்றம்பலம்‌, 
இருவெம்பாவைக்‌ கருத்து. 


அய்ய புட அ லை ளாக 


ஆடி மாத முதல்‌ மார்கழி மாதம்‌ வரையும்‌ இராத்‌ 
இரியாகவும்‌ தை மாதம்‌ முதல்‌ ஆனி மாதம்‌ வரையும்‌ 
பகலாகவும்‌ இது தேவர்களுக்கொருநாள்‌. சங்காரகாலத்‌ 
துக்கும்‌ சிருஷ்டி காலத்துக்கும்‌ பிரமாணமாக இந்த 
ஆறு மாதமும்‌ பிரிந்து நடக்கும்‌. மார்கழி மாதம்‌ உதய 
காலமாய்‌ இது சிருஷ்டிக்கு ஏதுவாயிருக்கும்‌. பிரபஞ்ச 
சிருஷ்டியைத்‌ தருவுளத்தடைத்து வைந்தவ சத்தியைச்‌ 
சிருஷ்டிக்கத்‌ தொடங்குகிற அவசரம்‌ இருப்பள்ளி 
யெழுச்சி என வழங்கும்‌. 


இனி, அந்த சுத்தமாயை நாதவிந்துகளாகவும்‌ 
சாதாக்கியமாகவும்‌ மகேசுரமாகவும்‌ சுத்த வித்தையாக 
வும்‌ ஐந்‌ துதலமாயிருக்கும்‌. நாதவிந்துகளாகிய தலத்திலே ' 
பரமும்‌ பரையும்‌ அதிஷ்டிக்கும்‌. சாதாக்கியமாகிய தலத்‌ 
திலே சதாசிவ மூர்த்தி எழுந்தருளியிருப்பார்‌. போகாங்‌ 
கங்களாகிய அணுசதாசிவரே சேவிக்கவும்‌, இதன்‌ கீழே 
ஈசுரற்‌ கதிட்டான மாகிய மகேசுரதல்த்திலே அநந்தாதி 
அஷ்டவித்‌இயேசுரர்‌ சேவிக்கவும்‌, இதன்‌ ழே உருத்தி 
ரர்க்கு அதிஷ்டானமாகய சுத்தவித்தியா தலத்திலே 
மந்திரேசுவரர்‌ சேவிக்கவும்‌ இப்படிப்‌ பிரபஞ்ச அநுக்‌ 
கிரக காரியமாகப்‌ பராசத்தியிற்றோன்‌ றிய ஞான க்கரியை 
கள்‌ ஒத்த விச்சையே இருமேனியான சதாரிவமூர்த்தி 


2 


திருவருளால்‌ அட்‌ முகேசு த்‌ துவத்‌் திலே சத்தி 
மண்டலத்திலிருந்த மனோன்மனி சத்தியைப்‌ ர்ரிக்க 


அந்தச்‌ சத்தி சர்வபூததமனியை சிருஷ்டிக்க, அந்த 
சர்வபூததமனி பெலப்பிரமதனியை பிரேரிக்க அந்தச்‌ 
சத்தி கலவிகரணியைப்‌ பிரேரிக்க, அந்தச்சத்தி காளி 
யைப்‌ பிரேரிக்க, அந்தச்‌ சத்தி ரெளத்திரியைப்‌ பிரேரிக்க, 
அந்தச்‌ சத்‌ சேட்டையைப்‌ பிரேரிக்க, அந்தச்சத்இி 
வாழமையைப்‌ பீரேரிக்க இப்படிப்‌ பிரேரியா நிற்கப்‌ 
பட்ட நவசத்திகள்‌ பிரேரகத்தனால்‌ மாயையை அதிஷ்‌ 
டித்தருக்கிற அனந்த தேவராலே அசுத்தமாயை காரி 
யப்பட்டுப்‌ பிருலீ முடிவான பிரபஞ்ச காரியம்‌ 
நடக்கும்‌. இனி, 


*ஆதயுமந்தமும்‌' என்னும்‌ இருவாசகம்‌ மனோன்மனி 
என்னும்‌ சத்தியின்‌ இருவாக்காய்‌ சர்வபூத தமனியை 
பபுணர்த்தும்‌. பாசம்‌ பரஞ்சோதி' சர்வபூத தமனியின்‌ 
வாக்காய்‌ பெலப்பிரமதனியையும்‌, *முத்தன்ன வெண்‌ 
ணகையாய்‌' பெலப்பிரமதனியின்‌ வாக்காய்‌ கலவி கரணி 
யையும்‌, “ஒண்ணித்தில நகையாய்‌' கலவி கரணியின்‌ 
வாக்காய்‌ காளியையும்‌, “மாலறியா நான்முகன்‌” காளி 
யின்‌ வாக்காய்‌ ரெளத்‌இரியையும்‌, “மானே நீ நென்னலை' 
ரெளத்திரியின்‌ வாக்காய்‌ சேட்டை யையும்‌, “அன்னே 
யிவையும்‌' சேட்டையின்‌ வாக்காய்‌ வாமையையும்‌ 
“கோழிசிலம்ப' என்பது வாமையின்‌ வாக்காய்‌ சுத்த 
மாயையைப்‌ பீரேரிக்கிற அனந்த தேவரை ஆசரித்து 
அப்பால்‌ பிரகருதியில்‌ விகுர்தியான ஆத்ம தத்துவம்‌ 
நடப்பது பொருட்டாக விஷ்ணுவினிடத்தில்‌ அஇஷ்டிக்‌ 
கற சிவசத்திையை நோக்க “ஆழியான்‌ அன்புடைமை 
யாமாறு மிவ்வாறோ' என்று பீரேரித்ததாகக்‌ கருஇன து. 


3 


ஆக இப்படி ஈவசத்திகள்‌ கூடி விசுவகாரியம்‌ பண்ணு 
திறதே பாட்டாகப்‌ பாடியபடி. 


“*முன்னைப்பழம்பொருள்‌' என்பது அநா தியாயுள்‌ ள 
வர்க்கெல்லாம்‌ அநாதியாயுள்ளவனுமாய்‌, அனுபலீப்ப 
வர்களுக்கு மேன்மேலும்‌ புதுமை கொடுக்கும்‌ ஆனந்‌ 
தத்தைக்கொடுப்போனுமாயிருக்கற உன்னடியார்‌ அடி 
பணிதலும்‌, அவர்களை ஆசரித்தலும்‌, அவர்களே பத்தா 
வாக அங்கீகரித்தலும்‌, அவர்‌ ஏவற்பணி செய்தலும்‌, 
யாங்கள்‌ உரிமையாய்‌ இந்த முறைமை ஒழியாவண்ண்ம்‌ 
பிரசாஇத்தருளில்‌ ஒரு குறைபாடுமிலோ மென்று நவ 
சத்திகளும்‌ தம்மிற்‌ சொல்லியது. 


“உன்னடியார்‌' என்பது விஞ்ஞான கலரில்‌ மல 
பக்குவராய்‌ அணுசதாசிவர்‌ என்னும்பேர்‌ பெற்றிருப்‌ 
பார்‌ ஒருவகையும்‌, அதிகார மலத்துடனே கூடிய அநந்‌ 
தாதி அஷ்டவித்தியேசுவரர்‌ என்னும்‌ பேர்பெற்றிருப்‌ 
பார்‌ ஒருவகையும்‌, ஆணவமல சகிதராய்‌ சத்தகோடி 
மகா மந்திரேசுவர்‌ என்று பேர்பெற்றிருப்பார்‌ ஒரு 
வகையுமாக விஞ்ஞானகலர்‌ மூன்றுவகையையும்‌ உன்‌ 
அடியார்‌ என்றது. இனி, நிரல்‌ நிரையாக அணுசதாூவர்‌ 
தாள்‌ பணிவோம்‌, அஷ்ட்வித்தியேசுரருக்குப்‌ பாங்கா 
வோம்‌, சத்தகோடி மகாமந்திரேசுவரர்‌ எங்களுக்கு 
பத்தாக்களாவார்கள்‌. “சொன்னபரிசே தொழும்பாய்ப்‌ 
பணிசெய்வோம்‌ என்பது அவர்கள்‌ ஏவலால்‌ அசுத்த 
மாயையைப்‌ பிரேரியா நிற்போம்‌ என்றவாறு. 


“பாதாளம்‌ ஏழினுங்கழ்‌ சொற்கழிவு பாதமலர்‌' 
என்பது எண்பதுநூறாயிரம்‌ யோசனையான பூமியின்‌ 
கனத்துக்கும்‌, சிவஞான மன்றியே தபசு பண்ணுகிற 


4 


வர்கள்‌ சென்றிருக்கும்‌ இடமாகிய கனீட்ட பாதாளத்‌ 
துக்கும்‌, அதன்‌ இழே உண்டாகிய அசுரகண்டம்‌. சர்ப்ப 
கண்டம்‌, இராக்ககண்டம்‌ இப்படி ஒவ்வொன்று மும்‌ 
மூன்று கண்டமாய்‌ ஆடகேசுரருக்குப்‌ புவனமுமா 
யிருக்கிற ஏழு பாதாளத்துக்கும்‌, அதன்்‌க8ீழாக ரேளர 
வம்‌, கும்பீபாகம்‌, அவீசிகம்‌ என்று சொல்லப்பட்ட 
மயிரராச நரகமூன்றும்‌, இவையுட்‌ படப்‌ பதின்மூன்று 
நரகம்‌ ஒரு அடுக்காகவும்‌, பத்து நரகம்‌ ஒரு அடுக்காக 
வும்‌, ஒன்பது ஈரகம்‌ ஒரு அடுக்காகவும்‌ ஆக முப்பத்தி 
ரண்டு நரகமும்‌ இவர்களைச்‌ சூழ்ந்து சேவித்திருக்கிற 
நூற்றெட்டு ஈரகமுமாக நூற்று நாற்பது ஈரகமுமாக 
கூர்மாண்டதேவர்‌ என்னும்‌ உருத்திரருக்குப்‌ புவனமா 
யிருக்கப்பட்ட நரகபுவனங்களுக்கும்‌ ஒழ்‌ காலாக்கனி 
யுருத்திரர்‌ புவனம்‌ 17 கோடி யோசனையாய்‌ அண்ட 
கடாக மூடப்பட்ட புவனமாயிருக்கும்‌. இப்படிச்‌ 
சோல்லப்பட்ட பிரமாண்ட முதலாக அண்டங்கள்‌ 
அனைத்துக்கும்‌ ஆதாரபூதமாய்‌, சிவசத்தியான 
ஆதாரசத்திக்கும்‌ அப்பாற்‌ வனுடைய பூரணத்துக்‌ 
குள்‌ எல்லைப்படுத்றி இன்னமட்டேன்று சொல்லுதற்கு 
முடியாதாதலால்‌ சோற்கழிவாய்‌ இருக்கப்பட்ட து மலர்‌ 
போன்ற ஸ்ரீபாதம்‌. ஆகையாலும்‌, “போதார்‌ புனைமுடி 
யும்‌ எல்லாப்‌ பொருண்முடிவே' என்றது- 


இனிப்‌ பிருநிலியண்டம்‌ முன்சொன்ன அண்ட 
கடாக முதல்‌ 50 கோடி யோசனையுட்பட மேற்‌ புவ 
லோக முதல்‌ சிவலோக மளவாக * உலகமும்‌, மேல்‌ 
அண்டகடாக முட்பட ஐம்பதுகோடி யோசனையுமாக 
பீரமாண்டம்‌ 100 கோடி யோசனையாக, அதற்குமேல்‌ 
அதற்‌ பன்மடங்கு அப்புஅண்டம்‌, அதற்குமேல்‌ 


5 


அதிற்‌ பதின்மடங்கு தேயு௮அண்டம்‌, அதற்குமேல்‌ 
பதின்மடங்கு வாயுஅண்டம்‌, அதற்குமேல்‌ பஇன்‌ 
மடங்கு ஆகாச௮ண்டம்‌, அதற்குமேல்‌ பதின்மடங்கு 
மன௮ண்டம்‌, அதற்குமேல்‌ பதின்மடங்கு புத்‌தஅண்‌ 
டம்‌, அதற்குமேல்‌ பன்மடங்கு குணஅண்டம்‌, 
அதன்மேல்‌ தூறுமடங்கு பீரரருதியண்டம்‌, அதன்‌ 
மேல்‌ 100 மடங்கு அராகஅண்டம்‌, அதன்மேல்‌ 100 
மடங்கு வித்தையண்டம்‌, அதன்மேல்‌ 100 மடங்கு 
கலைஅண்டம்‌, அதன்மேல்‌ 100 மடங்கு நியதியண்டம்‌; 

அதன்மேல்‌ 100 மடங்கு காலஅண்டம்‌, அதன்மேல்‌ 
1000 மடங்கு அசுத்தமாயை, அதன்மேல்‌ 10090 மடங்கு 
சுத்தமாயையிற்‌ சுத்த வித்தை, அதற்குமேல்‌ 10000 
மடங்கு மகேசுவரம்‌, அதற்குமேல்‌ சாதாக்கயம்‌, அதற்கு 
மேல்‌ பரவிந்து, அதற்குமேல்‌ பரநாதம்‌, அப்பால்‌ சவ 
னுடைய பூரணம்‌ அளவு எல்லைபடாதாதலால்‌ எல்லாப்‌ 
பொருளுக்கும்‌ முடிவுமாயிருப்பது திருமுடியாதலால்‌ 
சிவபாதமும்‌ திருமுடியும்‌ ஒருவர்க்கும்‌ அளவு படுத்த 
முடியாது ஆதலாலும்‌, “பேதை யொருபால்‌ திருமேனி 
யொன்றல்லன்‌” என்பது முன்‌ சோல்லிவரப்பட்ட 
லோகங்களிடத்தும்‌ அதற்கு மேலுங்‌ &ழும்‌ சத்திசிவான்‌ 
மக பூரணமாக இருக்கையினாலே ஒருவடிவாய்‌ ஏகதேச 
யுமாய்‌ இரான்‌ ஆதலாலும்‌ என்பது. 

*வேதமுதல்‌ விண்ணோடூ மண்ணும்‌ துதித்தாலும்‌ 
ஒதவுலவா வோருதோழன்‌ தோண்டருளன்‌' 

என்பது சதுர்வேதங்களும்‌, பீரம விஷ்ணுக்களாகிய 
தேவர்களும்‌, பூமியிலுண்டானவர்களும்‌ அளவற்ற 


தோத்திரம்‌ பண்ணினாலும்‌ அந்தத்‌ தோத்திரத்தினால்‌ 
இன்ன மட்டென்று அளவு படுத்த முடியாமல்‌ முன்‌ 


6 


சொன்ன தேவர்கள்‌ திரட்யொகிய ஈட்டங்கள்‌ தோன்ற 
லுள்‌ சாத்திரங்களைக்‌ கிளறிக்‌ கிளறிப்‌ பலபடப்‌ பன்னி 
யும்‌ தெரியாத வஸ்துவை. “கோதில்‌ குணத்தரன்றன்‌ 
கோயிற்பிணாப்‌ பிள்ளைகாள்‌'' என்பது உபாஇசூனிய 
னாய்‌, நிர்மலனாய்‌, அரன்‌ என்னும்‌ திருமாமத்தையுடைய 
வனுமாயிருக்கிற சிவனுக்கு ஆலயமான சுத்தமாயையில்‌ 
சுத்த வித்தையிலிருந்து தம்பிரானார்‌ பணிவிடையாகப்‌ 
பிரபஞ்ச காரியத்தைப்‌ பண்ணுமவர்‌ வாமை முதலிய 
சிவசத்திகள்‌. ஏதவனூர்‌, ஏதவன்பேர்‌, ஆருற்றார்‌, ஆரய 
லார்‌, ஏதவனைப்பாடும்‌ பரிசேலோர்‌ எம்பாவாய்‌'' இப்‌ 
படியே உணர்ந்தார்க்கு உணர்வரியோனாகிய சிவபெரு 
மானுக்கு ஊரேது, பேரேது, உறவார்‌, அடுத்தாரார்‌ 
இவைகளொன்‌ று மில்லாமையால்‌ இந்த முறைமையை 
யுடைய சிவபெருமானைப்‌ பாடும்‌ வண்ணம்‌ எவ்வண்ண 
ணமோ தோழி என்றவாறு. 


திருச்சிற்‌ தம்பலம்‌. 
திருப்படையாட் ௫. 


“ கண்களிரண்டும்‌ '' என்பது செய்யுள்‌. என்னுத 
லிற்றோ எனின்‌,  படையாட்டுயோடு பாசறைக்குட்‌ 
சென்ற தலைவன்‌ சத்தன்‌ ஆதலால்‌ அவன்‌ வருவல்‌ 
என்று உரைத்த பருவமும்‌ வந்தது - அவனும்‌ வருவன்‌, 
என்று ஆற்றுவித்த பாங்கிக்குத்‌ தலைவி அவன்‌ வெளிப்‌ 
படின்‌ தனக்குளதாம்‌ பேரானந்தப்பேற்றைக்‌ கூறுதல்‌ 
நுதலிற்று. 


7 


கலவன்‌ உருக்கொடு வலைவீசி மீனினைப்படுத்த 
இவன்‌ எனுந்தலைவன்‌ வந்து வெளிப்படின்‌ ஆண்டு என்‌ 
இரண்டு கண்களும்‌ அவன்‌ திருக்கழல்கண்டு களிப்பன 
வாகிய நிகழ்ச்சியும்‌ உளதாகாது. பிரிவறியாது தன்‌ 
தலைவருடன்‌ புணர்ந்து நிற்கும்‌ ஏனை மாதர்‌ வாழ்வினின்‌ 
றும்‌ என்‌ வாழ்வு கடைப்படுமாறும்‌ ஆகாது. இனி, . 
மண்ணுலகங்களின்‌ வந்து பிறந்திடுமாறும்‌, மறந்திடு 
மாறும்‌ உளதாகாது. இருமால்‌ அறியாத இருமலர்ப்‌ 
பாதம்‌ இரண்டனையும்‌ வணங்குதும்‌ என்று சொல்லும்‌ 
சொல்‌ நிகழ்ச்சியும்‌ உளதாகாது. களிப்பினை மிகத்தரும்‌ 
பண்ணினைப்பொருந்திய பாடலோ லாடல்‌ பயின்றிடு 
மாறும்‌ உளதாகாது. நல்வள நிறைந்த இருப்பாண்டி 
நாடதனையே இருப்படைவீடாகவுடையான்‌ படையாட்‌ 
சிகள்‌ பாடுதும்‌ என்று சொல்லும்‌ நிகழ்ச்சியும்‌ உளதா 
காது. இருமலமுடைய பிரளயாகலர்‌ களிகூரத்தக்க 
தாக மான்மழு சதுர்ப்புயத்தோடு வந்து வெளிப்படு 
மாறு வெளிப்படுதலும்‌ உளதாகாது. ஆண்டு யான்‌' 
சிவபோகம்‌ என்னும்‌ வொனுபூதி சொரூபியாவேன்‌ 
என்பதாம்‌. தலைவி - €வன்முத்தன்‌. தலைவன்‌ - சத்தனா 
கிய பரமசிவன்‌. பாங்கு - இருவருள்‌ என அறிக. 


சைவாகமத்து *முத்தியினும்மும்முதலுமுண்டு' என்‌ 
பதனால்‌ முத்தியினும்‌ ஆண்டானடிமையிருக்க இவ்வாறு 
கூறலாகாதெனின்‌, அறியாது கூறினாய்‌, மலமாயா கன்‌ 
மங்களோடுகூடித்‌ தரோதப்பட்டுச்சேனனமரணமுற்று 
வரும்‌ ஆன்மா இருவினையும்‌ ஒருகாலத்தே வந்து புசிக்‌ 
கைக்குச்‌ சமமுற்ற எல்லையிற்போன பல கோடிபவங்‌ 
களிலே செய்துவந்த சரியா, கிரியா, யோக தவப்பயனால்‌ 
மலபரிபாகப்பட்டுச்‌ இவஞானத்தைப்‌ பெற்றுத்‌ இரு 
வருள்தாரகமாக நின்று இவகரணங்களெல்லாம்‌ சிவ 


8 


கரணங்களாய்ச்‌ சிவனோடெொன்றாய்ச்‌ சாயுச்சியமாவன்‌. 
சாயுச்சியமாமிடத்து வேறாய்‌ நின்று கலப்பின்‌ கலத்தல்‌ 
கூடாமையானும்‌, ஒன்றாய்‌ நின்று கலப்பின்‌ கலத்தல்‌ 
இன்மையானும்‌ அப்பொடுகலந்த உப்புப்போல வேறற 
நின்று சாயுச்சியமாவன்‌. ஆனவிடத்து மூன்று முதலும்‌ 
இருக்கினும்‌ அவை முன்புபோலச்‌ வித்து நிற்பனவும்‌ 
செய்யாமல்‌ நிற்கும்‌. நிற்கவே ஆன்மா சிவனோடு அத்து 
விதமாய்‌ நிற்பன்‌. ஆதலால்‌, ஆண்டுச்‌ இவனையும்‌ சுட்டி 
யறியான்‌: இது இது என்று சுட்டியறியப்பட்டன 
எல்லாம்‌ விடயமாய்ப்‌ பொருளாமாதலின்‌. அவ்வாறு 
அவை பொய்ப்பொருளென அறிந்தவிடத்தே சுட்டற்ற 
உண்மையாகிய இவரூபமாவன்‌. அங்ஙனம்‌ இவரூபனான 
முத்தான்மாவினலே இவ்வாறு சுட்டியறிதலின்றாமாத 
லின்‌ இவ்வாறு கூறுதலாமெனக்கொள்க. இதனைச்‌ வ 
ஞானபோதம்‌, 8, 9, 10, 11-ஆம்‌ சூத்தரங்களாலும்‌ இச்‌ 
சூத்திரங்களை விரித்துச்‌ சித்தியார்‌, சிெவப்பிரகாசங்களிற்‌ 
கூறிய இருவிருத்தங்களாலும்‌ அறிக. ஏகாரங்கள்‌ 
ஈற்றசை. தேற்றம்‌ எனினும்‌ அமையும்‌. அன்றி வினா 
வாகக்‌ கொண்டாம்‌ எனப்‌ பொருள்கொள்ளினும்‌ 
“காரிகை.........ஆகாதே'' என்பதைத்‌ திலதர்ப்பணம்‌ 
செய்தல்வேண்டும்‌. அவற்றை விரிப்பிற்‌ பெருகும்‌ என்‌ 
ரொழிந்தாம்‌. இச்செய்யுளிற்‌ கூறப்படும்‌ ஆகாது என்‌ 
னும்‌ மொழிகட்கு ஆம்‌ எனப்‌ பொருள்கூறின்‌ ஆகா 
தோ? எனின்‌, ஆகாது. என்னெனின்‌, யாண்டும்‌ எதிர்‌ 
மறையை உடன்பாடாகக்‌ கூறுதற்கு இலக்கண 
மின்மையின்‌. செய்யாய்‌ என்னும்‌ முன்னிலையேவல்‌ 
ஒருமை வினைமுற்றை உடன்பாட்டு வினைமுற்றாகப்‌ 
பொருள்கொள்ளுதல்போல்‌ இதனையும்‌ பெபொருள்‌ 
கொள்ளுதல்‌ ஆகாதோ? எனின்‌, ஆகாது. என்னெனின்‌, 


9 


அதனை எதிர்மறை வீனைமுற்றாகப்‌ பொருள்கொள்ளு 
மிடத்து எதிர்மறை யாகாரம்‌ இடையிற்‌ புணர்ந்து 
கெட்டு நின்றதாகவும்‌, உடன்பாட்டு வினைமுற்றாகப்‌ 
பொருள்‌ கொள்ளுமிடத்து எதீர்மறை ஆகாரம்‌ வேண்‌ 
டாது நிற்பதாகவும்‌ கோள்ளுதலானும்‌ இதனிடத்தில்‌ 
எதிர்மறை ஆகாரம்‌ புணர்ந்து நிற்றலின்‌ உடன்பாடா . 
கக்கொள்ளுதற்கு ஏலாமையானும்‌ என்க. கண்களிரண்‌ 
டாவன ஊனக்கண்ணும்‌ ஞானக்கண்ணுமாம்‌. ஏனைய 
வற்றை விரித்துக்‌ கடாவிடைகளாகக்‌ கூறுதற்கு இது 
அமையமன்று என விடுத்தனம்‌, 


திருச்சிற்றம்பலம்‌. 

குறிப்பு :-- 
இஃதியற்றினர்‌ திருத்தணிகை ஸ்ரீ விசாகப்பெருமா 
ளையர்‌. இவர்‌ ஸ்ரீகந்தப்பையர்‌ இருமகனார்‌. கந்தப்பையர்‌ 
கவிராக்ஷஸ - ஸ்ரீ கச்சியப்பமுனிவரர்‌ மாணவர்‌. ஸ்ரீ 
கச்சியப்பமுனிவரது ஆசிரியர்‌ திராவிடமாபாடிய கர்த்த 


ராகிய ஸ்ரீ மாதவச்சவஞானயோகிகள்‌ ஆவார்கள்‌ 


சமாசப்பஇப்புத்தருவாசகத்திலே (1941) இத்திரு 
வெம்பாவைக்‌ கருத்து காஞ்சிபுரம்‌ - மஹாலித்துவான்‌ 
ஸ்ரீ சபாபதி முதலியாரவர்கள்‌ 1871-ல்‌ வெளியிட்ட 
பதிப்பில்‌ உள்ளதென எடுத்துப்‌ பதிக்கப்பட்டுள்ளமை 
காண்க. அக்கரு ன்றி பெயரைக்‌ காட்டாமல்‌ 
வேறு பல அன்பர்கள்‌ தமது பதிப்புக்களில்‌ இதனைப்‌ 
பதித்துப்‌ பாதுகாத்தனர்‌. இதன்பொருட்டு அவர்கட்‌ 
கும்‌ நன்றி உரியதாம்‌. 


2 


உ 
சிவமயம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 


மார்கழித்‌ தருவா இரை. 


PEIN Yan Nw 


மார்கழிமாதம்‌ என்பது மிருக£ரிட நட்சத்திரமும்‌ 
பெளர்ணமி இதியும்‌ கூடும்‌ மாதமாம்‌. இது மார்க்க 
சீர்ஷம்‌ எனவும்‌ வழங்கப்படும்‌. சூரியோதயகாலம்‌ 
முதல்‌ மறுபடியும்‌ சூரியன்‌ உதயமாகும்வரை உள்ள 
காலம்‌ ஒருகாளாம்‌. ஒரு மகர சங்கராந்இு தோடங்க. 
மற்றோரு மகர சங்கராந்திவரையில்‌ உள்ள காலம்‌ ஒரு 
வருஷம்‌. இந்த மானுட வருடம்‌ ஒன்று தேவர்களுக்கு 
ஒருநாளாம்‌. தை-மீ தொடக்கமுதல்‌ ஆனி இறுதியாக 
ஆறுமாதம்‌ அவர்க்குப்‌ பகல்‌, அது உத்தராயனம்‌: 
ஆடித்தோடக்கமுதல்‌ மார்கழி இறுதியாக உள்ள 
- காலம்‌ இரவு, அது தக்ஷிணாயனம்‌. அதுபது நாழிகை 
யுள்ள தேவதினத்தில்‌ ஒவ்வொரு மாதமும்‌ ஐவைந்து 
௩ாழிகையாம்‌. தேவர்களுடைய நாளில்‌ உள்ள பிராஹ்மீ 
முகூர்த்தமே மார்கழிமாதம்‌; அது புலரிக்காலம்‌ எனப்‌ 
படும்‌. இந்தப்‌ புலரிக்காலத்தலே தேவர்கள்‌ யாவரும்‌ 
தேவதேவராகய .மகாதேவரைத்‌ இயானித்து வழிபா 
டாற்றுவர்‌. மக்களும்‌ அப்புலரிக்காலத்திலே எழுந்து 
நாட்கடன்‌ஆற்றி இறைவரை வழிபடுவர்‌. “வைகறைத்‌ 
துயிலேழு'' என்பது ஒளவையார்‌ இருவாக்கு. சூரியன்‌ 
உதிப்பதற்கு ஐந்து நாழிகைக்குமுன்‌ நித்‌இரைவிட்டு 
எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஸ்நானம்‌, சந்தியா 
வந்தனம்‌, கடவுட்பூஜை, செப தியானங்கள்‌, ஆலய 


வழிபர்டு இவைகளைச்‌ செய்வதால்‌ நன்மைகள்‌ உண்டு 
எனப்‌ பெரியோர்‌ கொண்டனர்‌. “மாதங்களில்‌ மார்கழி 
யாக நான்‌ இருக்கிறேன்‌! என்பது பகவற்தை. ஆத 
லால்‌, மார்கழிமாதமே மற்றைய மாதங்களிலெல்லாம்‌ 
“சிறப்பானது. 


இனி, உயிர்கள்‌ எண்ணிறந்தன. அவை என்றும்‌ 
உள்ளன, இயல்பாகவே மலச்சார்புடையன. செம்பிற்‌ 
களிம்பும்‌ அரிசியில்‌ தலிடும்போன்‌ றது ஆணவமலம்‌. 
உயிர்களை மலக்கட்டினின்றும்‌ நீக்கிப்‌ பேரின்பத்தை 
அளித்தருளுபவர்‌ இறைவர்‌. *ஆன்மாக்கள்‌ உய்யும்‌ 
பொருட்டே சிவபெருமான்‌ ஐந்தொழில்‌ இயற்றியருளு 
வர்‌. மலப்பற்றுடைய உயிர்களே பிறந்திறந்து உழல்‌ 
வன. அவ்வுயிர்களின்‌்பொருட்டே இறைவர்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ ஐந்தொழிலாற்றுவர்‌. மலச்சார்பினீங்‌ வீடு 
பேறு எய்திய உயிர்களுக்குப்‌ பிறப்பில்லை; இறப்பு 
மில்லை. படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, 
அருளல்‌என்பன ஐந்தொழில்கள்‌. அவை வ்டமொழியில்‌ 
சிருட்டி, இத, சங்காரம்‌, திரோபவம்‌, அநுக்கிரகம்‌ எனக்‌ 
குறிக்கப்படும்‌. . ஐந்‌ தொழிலை முத்தொழிலில்‌ அடக்கி 
யும்‌ கூறுவர்‌. அநுக்கரகமாவது கட்டறுத்தல்‌; அது 
. பந்தவிடுதலை ஆகலின்‌ அழித்தல்‌ தொழிலில்‌ அடக்குவர்‌. 
திரோபவமாவது ஆன்மாக்கள்‌ வினைப்பயன்‌ களை. அநுப 
விக்கும்போருட்டு கருவிகளுடன்‌ கூட்டி நிலைபேறுவித்‌ 
தல்‌. முதல்‌ மூன்றும்‌ தனுகரண புவனபோகங்களைப்‌ 
பற்றியன. இறுதியிரண்டும்‌ உயிர்களைப்பற்றியன. 


அநுபவவாயிலாக : அறிந்த அரியபெரிய உண்மை 
களை யாவரும்‌ அறிந்துய்யுமாறு எழுதிவைத்தனர்‌ பெரி 
யோர்‌. அவர்கள்‌ நமக்கெனத்‌ தேடிவைத்த சேமநிதி 


12 


களே ஞானசாஸ்‌இரங்கள்‌. அவைகள்‌ நமக்கு வைப்பு 
நிகிகளாம்‌.' கல்லி அறிவு ஒழுக்கமுடைய நல்லோரே 
அதனை அநுபலித்துப்‌ பயன்பெறுவர்‌. ஏனையோருக்கு 
அஃது இயலாது. 


மக்கள்‌ இறைவனை ஒருவடிவ்த்தில்‌ இருத்திப்‌ பூசிப்‌ 
பர்‌. அதன்‌ பொருட்டே மூர்த்திகள்‌ அமைந்தன. 
மூர்த்தி வேறு, மூர்த்தமான்‌ வேறு. கல்லிலும்‌ செம்பி 
லும்‌ மூர்த்திகளை அமைப்பர்‌. அஃது அறிவுடையோர்‌ 
அமைத்துவைத்தது. அத்தத்துவம்‌ அறிஞர்க்கே புல 
னாம்‌. ஏனையோர்‌ உணர்ச்ரிக்கு அஃது எட்டாததாம்‌. 
ஐந்தொழில்‌ செய்தல்‌ சிவபிரானுக்கே உரியது. ஏனைக்‌ 
கடவுளருக்கு அஃது அடாது. “வபிரான்‌ ஒருவரே 
தேவதேவர்‌, மகாதேவர்‌. அவர்‌ ஒருவரே பூ௫க்கற்‌ 
பாலர்‌” என வேதம்‌ முறையிடுகிறது. அவர்‌ யாரையும்‌ 
பூசித்திலர்‌. சிவபிரான்‌ வேறொரு தெய்வத்தைப்‌ பூரித்த 
தாக ஒரு தலமும்‌ இல்லை, வரலாறும்‌ இல்லை. சிவபிரான்‌ 
ஒருவரே பரமாசாரியர்‌. அது தட்ரணாமூர்த்தவடிவால்‌ 
தெளிவாம்‌. ஐந்தொழிலுக்கும்‌ உரியர்‌ சிவபெருமானே 
ஆவர்‌. அது ஈடராசயூர்த்தத்தால்‌ அறியப்படும்‌. அவர்‌ 
நடனம்‌ ஆனந்த நடனம்‌: ஐந்தொழில்‌ நடனமும்‌ ஆம்‌. 
சிவபெருமானது மாகேசுவர வடிவங்கள்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌ ஒவ்வொரு உண்மையை உணர்த்தும்‌. அடியார்‌ 
கட்கு ஆண்டவன்‌ அருளிய இறங்களை அவை உணர்த்து 
வன. ஆண்டவன்‌ ஒருவனே அடியார்களுக்குப்‌ பல 
பல வேடங்கொண்டு அருள்செய்வான்‌. அவ்வேடங்‌ 
கள்‌ ஒன்‌ நினையோன்‌ று ஒவ்வா. : யோகவடிவம்‌, போக 
வடிவம்‌, வேகவடிவம்‌ என்பன அவை. விரிந்த நூல்‌ 
களில்‌ அவற்றைக்‌ கண்டு தெளிக. 


13 


இனி, இறைவருக்குச்‌ செய்யும்‌ பூசை நித்‌இயபூசை, 
நைமித்திக பூசை என இரண்டு வகைப்படும்‌. நாடோ 
றும்‌ செய்யப்படுவது நித்‌இயபூசை. நித்யெபூசையில்‌ 
உண்டாகும்‌ தாழ்வுகள்‌ தீரச்‌ சிலநாட்கள்‌ மட்டும்‌ றப்‌ 
பாகச்‌ செய்யப்படுவது நைமித்தக பூசை. அப்பூசையே 
திருவிழாக்கள்‌. மந்திரலோபம்‌, கிரியாலோபம்‌, இரவிய 
லோபம்‌ முதலியன தாழ்வுகள்‌. இத்தாழ்வுகள்‌ ஒரக்‌ 
கழுவாய்‌ உண்டு. அது பீராயச்ரித்தம்‌ எனப்படும்‌. 
மக்கள்‌ அறியாமையால்‌ லோபங்கள்‌ உளவாம்‌. அவை 
தீரப்‌ பிராயச்டுத்தம்‌ சேய்துகொள்ளுவர்‌. அறியாமற்‌ 
செய்த பாவங்கள்‌ பீராயச்இத்தத்தால்‌ இரும்‌. அதன்‌ 
பொருட்டே கோயில்களில்‌ இருவீழாக்கள்‌ நடைபெறு 
வன. திருவிழா நாட்களும்‌ "7,9, 10 எனப்‌ பலதிறப்‌ 
படும்‌. இத்தகைய விழாக்களில்‌ ஒன்றுதான்‌ மார்கழித்‌ 
திருவாதிரை என்பது. 

இனி, மார்கமி என்பது ஒடுக்கம்‌ நீங்கும்‌ காலம்‌ 
எனப்பொருள்படும்‌. மா-மாய்தல்‌, மறைதல்‌; அஃதா 
வது ஒடுக்கம்‌. கழி-கழிதல்‌, நீங்குதல்‌. இறைவன்‌ 
உயிர்களுக்குத்‌ தனுகரணபுவனபோகங்களை மாயையில்‌ 
ஒடுங்கச்செய்து மீளத்தோற்றுவிக்கும்‌ காலத்தை அஃது 
உணர்த்தும்‌. ஆதிரை என்பது ஆ- ஆன்மாக்கள்‌, 
இரை-மறைத்தல்‌. உயிர்களை உலகவாழ்லில்‌ அழுந்தச்‌ 
செய்தலாம்‌. ஆதிரைநாள்‌ சிவபீரானுக்குரியது. £ ஓண 
நாள்‌ திருமாலுக்குரியது. நாண்மீன்களில்‌இவ்லிரண்டுமே 
இரு என்னும்‌ அடைமோழியுடையன்‌. மற்றவற்றிற்கு 
அது இல்லை. 


இருவாதிரைவிழா நடைபெறுமுறை :-- 
ஒடுக்கநீக்கத்தில்‌ மலப்பற்று நீங்காத உயிர்களை 
மீளவும்‌ உலகவாழ்வில்‌ அழுத்துதலை உணர்த்துவதே 


14 


இத்திருவிழாவின்‌ ஈடைமுறையாம்‌. இத்திருவிழாநாளில்‌ 
கூத்தப்பிரான்‌ சந்நிதியில்‌ ஒரு பசு நிறுத்தப்படும்‌. அச்‌ 
செயல்‌ சிவபெருமான்‌ மீண்டும்‌ படைத்தல்‌ ஆதிய இருட்‌ 
டித்தொழிலை மேற்கொள்வது ஆன்மாக்கள்‌ பொருட்‌ 
டேயாம்‌ என்பதை உணர்த்தும்‌. அப்பசு “காரா'னாக 
இருத்தல்கருதத்தக்கது. திணிந்த இருள்போன்‌ ற ஆணவ 
மலத்தழுந்திய நிலையையுடையன அவ்வான்மாக்கள்‌ 
எனக்‌ குறிப்பது அது. இறைவன்‌ சந்நிதியிலே அப்பசு 
ட வின்‌ -முகம்‌ காட்டப்படாமல்‌ அதன்‌ பின்புறத்தைக்‌ 
காட்டி நிறுத்துவதை நாம்‌ காண்கிறோம்‌. இறைவன்‌ 
திருவடியின்பத்தை விரும்பாமல்‌ உலக இன்பத்தையே 
விரும்பிச்செல்லும்‌ ஆன்மாக்களின்‌ நிலை யை ௮க்‌ 
குறிப்பு வெளிப்படுத்தும்‌. சந்நிதியில்‌ இறைவர்‌ அருளிய 
அருட்பேறாகக்‌ கருநிறச்சாந்து அணியப்படும்‌. உயிர்‌ 
களுக்கெல்லாம்‌ இறைவன்‌ மலச்சார்பாகிய உலக, வாழ்‌ 
வைத்தந்தருளுகன்றார்‌ என்பதை அது குறிக்கும்‌. மலத்‌ 
இலே ஒடுங்கக்கிடந்த உயிர்களுக்கு இறைவன்‌ தனு 
கரணம்‌ முதலியவைகளைப்படைத்துக்கொடுத்தல்‌ களிப்‌ 
பைத்தரும்‌. ஆகலின்‌, அக்குறிப்பை யுணர்த்தவே களி 
வழங்கப்படும்‌. என்க. இருப்பள்ளியெழுச்சிக்காலமே 
மார்கழித்திங்களில்‌ வரும்‌ இருவாஇரையாம்‌. 


இனி, இறைவன்‌ நம்மனோர்போல உறுப்புக்களைக்‌ 
கொண்டு தொழில்‌ இயற்றுபவரல்லர்‌. அது சங்கற்ப 
மாத்திரையால்‌ -- சந்நிதி மாத்திரையால்‌ நடைபெறும்‌. 
இறைவரது அருட்‌ சத்தியால்‌ அனைத்தும்‌ நிகழ்வன ஆம்‌. 
ஆதிசத்‌தஎனவும்‌ அச்சத்தி பெயர்பெறும்‌. தமிழிலே ஒரு 
சொல்‌ அதன்‌ முதலெழுத்தைக்கொண்டு குறியீடாகக்‌ 
கூறப்பெறும்‌. ஆ - ஆன்மா; இ - இரை: உலகவாழ்வில்‌ 
உயிர்களை அழுத்தி மறைத்தலைச்செய்வது எனப்பொருள்‌ 


15 


கூறுவர்‌. தருவைந்தெழுத்தும்‌ குறியீட்டெழுத்தே, 
சி - சிவம்‌, வ - அருள்‌, ய - ஆன்மா, ந-ம. மல 
எழுத்துக்கள்‌. மலத்தினின்று ஆன்மாவை எடுத்து 
அருளான து சிவத்தில்‌ சேர்த்தல்‌ எனப்பொருள்‌ இதற்கு 
வழங்கப்படும்‌. 

ஆன்மாக்கள்‌ மல இருளில்‌ கிடந்து துஞ்சாமல்‌ பரி 
பாகம்‌ பெறும்பொருட்டுத்‌ திருவருள்‌ வெள்ளத்திலே 
அழுந்தி முழுகுமாறு எழுப்புவதே இத்தருவெம்பாவை 
யின்‌ உட்கிடையாம்‌. 


“£ மலவிருளுற்‌ றுறங்காமல்‌ மன்னுபரி பாகவருட்‌ 
சேலமுழுக வருகவேனச்‌ சேப்பல்திரு வேம்பாவை”? 


என்பதனால்‌ இது வலியுறும்‌. மலத்தைக்‌ கழுவுவதே 
முழுகுதல்‌ எனவும்‌, திருவருட்பேரு வெள்ளமே தடா 
கம்‌ எனவும்‌ கொள்க. நாடோறும்‌ நாம்‌ நீரில்‌ முழுகும்‌ 
போது இறைவருடைய அருள்‌ 2வள்ளத்திலே முழுகத்‌ 
திளைக்கிறோம்‌ என நினைந்து 9வத்தியானத்தோடு முழு 
குதல்‌ வேண்டும்‌ என்பது நியதி. 
தங்கண்‌ மலங்கழுவுவார்‌ வந்து சார்தலினால்‌ எங்கள்‌ 
பிராட்டியும்‌ எங்கோனும்‌ போன்றிசைந்த பொங்குமடு”' 

என்பது மணிவாசகத்தில்‌ தருவெம்பாவைப்பகுதி. 


இனி, இறைவர்‌ செய்யும்‌ ஈடினம்‌ ஐந்தொழில்‌ 
நடனமாம்‌: உடுக்கை வாத்தியம்‌ பொருந்திய திருக்கரம்‌ 
சருட்டியைக்‌ காட்டும்‌. ' அமைத்த திருக்கரம்‌ காத்‌ 
தலைக்குறிக்கும்‌. அக்கினி பொருந்துங்கரம்‌ அழித்தலை 
நினைவூட்டும்‌. ஊன்றிய இருவடி உயிர்களை உலகபோ 
கத்தில்‌ அழுத்துவதை உணர்த்தும்‌. எடுத்த பொற்‌ 
பாதம்‌ உயிர்களைப்‌ பிறவிப்‌ பெருங்கடலிலிருந்து முத்திக்‌ 


16 


கரையில்‌ சேர்ப்பதையுணர்த்தும்‌ என்பதாம்‌. இதம்‌ 
பரம்‌-இத்‌-அம்பரம்‌ -ஞானாகாசம்‌, சிவபெருமான்‌ 
ஞானமே தருமேனியாகக்கொண்டவர்‌. சிவஞானிகள்‌ 
உள்ளத்தில்‌ எழும்‌ பேரொளிப்பிழம்பே சிவபிரான்‌ 
வடிவம்‌. சிதம்பரமே அவர்‌ இருமேனியாம்‌. ஸ்ரீ ௩ட 
ராசமூர்த்தி சற்சபையை விட்டெழுந்தருளல்‌ படைத்‌ 
தலையும்‌, இரட்சாபந்தனம்‌ செய்தல்‌ காத்தலையும்‌, 
இருஷ்ணகந்தம்‌ சாத்துதலே அழித்தலையும்‌, வெள்ளை 
சாத்துவது மறைத்தல்‌ தொழிலையும்‌, தருளிழாக்கொள்‌ 
ளுதல்‌ அநுக்கிரகம்‌ செய்தலையும்‌ குறிக்கும்‌ என வே' 
றோரு பிரகாரமாகவும்‌ கூறுவர்‌. நான்‌ என்னும்‌ அகங்‌ 
காரம்‌ ஆகிய அரக்கரைச்‌ சங்கரித்து அவருடைய கரிய 
சாம்பரைத்‌ திலதமாக இடுதலே கிருஷ்ணகந்தம்‌ சாத்து 
தற்குரிய பாவனையாம்‌. சங்காரகாலத்திலே இறைவரு 
டைய திருமேனி வெப்பங்ககாண்டு விளங்கியதால்‌ அது 
சாந்தமாதற்பொருட்டுத்‌ தேவர்கள்‌ அவர்‌ இருமேனியை 
வெண்மலர்களால்‌ மறைத்தனர்‌. வெள்ளை சாத்துதல்‌ 
அந்தப்‌ பாவனையைக்‌ குறித்ததே. இறைவர்‌ “பொன்னார்‌ 
மேனியர்‌' என்னுங்‌ குறிப்பை உணர்த்தவே திருவாதிரை 
நாளில்‌ செவ்வந்திப்பூ அடையாளப்பூவாய்‌ இறை 
வருக்கு அணியப்படுதல்‌ காணலாம்‌. பிரமதேவர்‌ 
படைத்தற்‌ கட்வுள்‌. அவர்‌ நிறம்‌ பொன்னிறம்‌. 
படைத்தற்குறிப்பை யுணர்த்தவே சேவ்வந்திமலர்‌ சாத்‌ 
தப்பெறுகிறது எனினுமாம்‌. மஞ்சள்‌ பொன்‌ வண்‌ 
ணம்‌; எந்த ௩ற்செயலைச்‌ செய்யத்தொடங்இினும்‌ மக்கள்‌ 
மஞ்சளைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. இக்குறிப்புக்கள்‌ 
சிந்தக்கவேண்டுவன. 


, இனி, முற்றத்திலே பூவைத்தலின்‌ குறிப்பையும்‌ 
இங்கே வைத்து ஆராய்வோம்‌. விடியற்காலத்திலே 


17 


பெண்கள்‌ துயிலுணர்ந்து எழுகின்றனர்‌. வீட்டுக்‌ 
காரியங்களைச்‌ செய்யத்‌ தொடங்குமுன்‌ வாயில்‌ முற்றத்‌ 
இலே குற்றம்‌ போக்கித்‌ தெற்றெனக்‌ கோலமிட்டுப்‌ 
பற்றுள்ளத்துடன்‌ சாணத்‌(கோமயத்‌)தலே பொன்னிற 
முள்ள பரங்கி அல்லது பூசுணே மலரைக்‌ கொண்டுவந்து 
அழுத்திவைப்பர்‌. இச்செயல்‌ மார்கழி மாதம்‌ முழுவதும்‌ 
நம்நாட்டிலே நடைபெறுதிறது. இச்செயல்கள்‌ நமக்குச்‌ 
சில சிந்தனையை எழுப்பி ஆராயச்செய்யுமன்றோ? அது 
இதுவாம்‌ என்க. 


கேவலத்‌திலே யாதொரு செயலுமின்றிக்‌ இடந்த 
ஆன்மாக்களுக்குக்‌ கருவிகளைக்‌ கூட்டிச்‌ சகல நிலையில்‌ 
வைத்துப்‌ பின்பு சுத்தநிலையிற்கொண்டு சேர்த்தல்‌ 
என்பதை இஃது உணர்த்தக்‌ காணலாம்‌. குமரி இருட்‌ 
டென்‌ கூடிய விடியற்காலத்திலேயே பெண்டிர்‌ எழுந்து 
கைவீளக்கன்‌ முழுச்சோத காட்டி இச்செயல்‌ செய்வர்‌. 
ஆன்மா ஒளிமயன்‌. அவ்வான்மா ஆணவ இருளில்‌ 
அழுந்துக்கிடக்கிறது. அவ்வான்மாவுக்கு மாயாகருவி 
களைக்‌ கூட்டிக்‌ கன்மத்தைத்‌ தொலைப்பர்‌ கடவுள்‌. 
மலத்தாலே மலத்தைப்‌ போக்குதல்‌ வேண்டும்‌. துணியி 
லுள்ள அழுக்கை வண்ணான்‌ போக்கவேண்டுமானால்‌ 
அவ்வழுக்குத்துணியில்‌ உவர்‌ மண்‌, சாணி, சவர்க்காரம்‌ 
முதலிய அழுக்குகளையெல்லாம்‌ கூட்டியே வெளுக்கக்‌ 
காண்போம்‌. ஆகலின்‌, பெண்கள்‌ நிலத்திலுள்ள 
அழுக்கு, குப்பைகூளங்களைக்‌ கூட்டிப்போக்‌க அந்‌ 
நிலத்தில்‌ பசுச்சாணம்கொண்டு மெழுஇப்‌ பச்சரிசி மாவி 
னால்‌ தூய கோலம்போட்டு அழகுபடுத்துவர்‌. அதன்‌ 
மேல்‌ சாணத்தைப்‌ பிசைந்து உருண்டைசெய்து பொன்‌ 
வண்ணப்‌ பூக்களைச்செருகி அலங்கரிப்பர்‌. மாயாகருவி 
களைத்‌ தனக்குக்‌ கொடுத்தமையறியாமல்‌ தனக்குக்‌ 

3 


18 


கிடைத்த தனு கரண புவன போகங்களையே சதமெனக்‌ 
கொண்டு ஆன்மா போகம்‌ நுகர்தலை இச்செயல்‌ 
நினைக்கச்செய்யும்‌. இவ்வளவும்‌ பெண்கள்‌ செய்யும்‌ 
தொழில்‌. இறைறைவன்‌ தமது சத்தியைக்கொண்டே 
ஐந்தொழில்‌ நடத்துவர்‌. கொண்டு செலுத்துதல்‌ 
( ஆளுதல்‌ ந] ஆண்மை; அடங்கியொழுகுதல்‌ ( ஆளப்‌ 
படுதல்‌ ) பெண்மை. மாறுபட்ட இரண்டு சத்திகளா 
லேயே உலகம்‌ இயங்கக்காண்கிரோம்‌. மின்னியக்கமும்‌ 
மாறுபட்ட இரண்டு சத்திகளால்தான்‌ இயங்குகிறது. 
ஒன்று இயங்கும்சக்‌தி மற்றொன்று இயக்கும்சக்தி. 


இனி, நாடோறும்‌ பஞ்சகிருத்தியம்‌ நடைபெறும்‌ 
நிகழ்ச்சிகளை நாம்‌ கோவில்களில்‌ காணலாம்‌. பூசை 
செய்யுங்‌ காலங்களை நமது பெரியோர்கள்‌ அவ்வாறு 
வகுத்துக்காட்டியுள்ளார்‌. நாடோறும்‌ வைகறையில்‌ 
பள்ளியறையின்‌ இருக்காப்பு நீக்கப்‌ பூசை நடை 
பெறும்‌. அதுவே இருவனந்தல்‌ : திருப்பள்‌ ளியெமுச்சிக்‌ 
காலம்‌ அது. அந்தக்காலத்தில்‌ செய்யப்படும்‌ பூசை 
இறைவர்‌ அநுக்கரகத்தைத்‌ தெரிவிப்பது. அப்பூசை 
யின்‌ பின்பு அபிஷேகம்‌ முதலியவற்றுடன்‌ பூசை நடை 
பெறும்‌. அது சாங்க பூசை, சிருட்டியைக்‌ குறிப்பது. 
அதன்பின்‌ அத்தயாமத்துக்கு முன் வரையில்‌ நடை 
பெறும்‌ பூசைகள்‌ எல்லாம்‌ ஸ்திடயைக்குறிப்பன ஆம்‌, 
அத்தயாம பூசை சங்காரத்தைக்காட்டுவது. ஒடுக்க 
காலம்‌ அது. பள்ளியறைப்பூசை அத்தயாமபூசையின்‌ 
பின்‌ நடைபெறுவது: அது தரோதானத்தைக்குறிக்கும்‌ 


என்பர்‌. 


இனி, தேவதனத்தில்‌ நடைபெறும்‌ பஞ்சூருத்திய 
பூசையைப்பற்றியும்‌ ஒந்திக்கக்கட வோம்‌. தைமாதம்‌ 


19 


முதல்‌ ஆனிவரை ஆறு மாதமும்‌ தேவர்கட்குப்‌ பகற்‌ 
காலம்‌. ஆடிமாதம்‌ முதல்‌ மார்கழி முடிய ஆறு மாத 
மும்‌ இராக்காலம்‌. விடிய ஐந்து நகாழிகையளவுள்ள 
மார்கழிமாதம்‌ நடைபெறும்‌ இருவிழா அநுக்கிரகத்தைக்‌ 
குறிப்பது. தைமாத உற்சவம்‌ சிருட்டி, மாசிமாதம்‌ 
முதல்‌ கார்த்திகைமாதம்‌ வரை நடைபெறும்‌ திருவிழாக்‌ 
கள்‌ சங்காரத்தை உணர்த்துவதாம்‌. கார்த்திகைம ட்‌ 
விழா முற்றுப்‌ 2பறும்‌ இருக்கார்த்த்கை மறு௩ா 
தொடங்கி மார்கழி விழாவின்‌ கொடி ஏற்று காக்கு: 
முதல்நாள்‌ வரையிலுள்ள காலம்‌ ம்‌ என நாம்‌ 
மனத்திற்‌ கொள்ளுதல்வேண்டும்‌. அநுக்கிரகம்‌ முதலிய 
வற்றுள்ளும்‌ ஒவ்‌9வான்றினும்‌ பஞ்சகிருத்துயங்கள்‌ 
உள்ளன. ஒவ்வொரு கிருத்தியத்தினும்‌ துவசாரோக 
ணம்‌ முதல்‌ தீர்த்தவாரி முடியப்‌ பஞ்சகிருத்தியப்‌ பாகு 
பாடுகள்‌ உள. அவை வருமாறு ;:-- இருட்டி கொடி 
யேற்றுதல்‌, ஸ்திதி பலியிடுதல்‌, சங்காரம்‌ கிருஷ்ண, 
கந்தம்‌ சாத்துதல்‌, ரதாரோகணம்‌ திரோபவமாம்‌, 
தீர்த்தவாரி அநுக்கிரக சொரூபமாம்‌. 


1. துவசாரோகணமாவது - ஆணவ இருளில்‌ 
அழுந்திக்கடக்கும்‌ ஆன்மாக்கள்‌ உய்யும்பொருட்டு 
அவ்விருளினின்றும்‌ எடுத்தலைக்காட்டுவது: அது 
சிருட்டி எனப்படும்‌. 


2. பலியிடுதலாவது - மலபரிபாகத்தின்பொருட்டு 
ஆன்மாக்களுக்குக்‌ கொடுத்தருளும்‌ தனுகரண முதலிய 
வற்றைக்‌ காட்டுதலால்‌ அது ஸ்திதியாம்‌. 


8. இருஷ்ணகந்தம்‌ சாத்துதலாவது - ஆன்மாக்‌ 
களைப்‌ பந்தப்படுத்தியிருந்த பாசத்தை ஞானப்பார்வை 
யால்‌ ஒடுக்குவது என்பர்‌. ஆதலின்‌ அது சங்காரமாம்‌. 


20 


4. ரதாரோகணமாவது - துன்பமயமான உலக 
வியவகாரங்கள்‌ முழுவதும்‌ கீழ்ப்பட அதன்‌ மேற்‌ 
கொள்ளுதல்‌ திரோபவத்தை உணர்த்தும்‌. 


5. தீர்த்தவாரியாவது - ஞானாசாரியரை வழிபட்டு 
அவரால்‌ பெறப்படும்‌ அநுக்கிரக விபூதியினால்‌ பக்கு 
வான்மாக்கள்‌ அநுபூதி நிலையில்‌ உறைத்து உள்ளத்‌ 
துணர்வால்‌ நுகர்வதை உணர்த்தும்‌. 


்‌ மார்கழிமாதம்‌ தேவஇனத்தின்‌ அறுக்ரெகம்‌ ஆத 
லால்‌ அம்மாதத்தில்‌ நடைபெறும்‌ உற்சவமே மிகச்‌ 
சிறப்புடையது. இழமைகளில்‌ சோமவாரம்‌ சிறப்புடை 
யதுபோலவே நாள்களில்‌ இருவாதிரையும்‌ விரட்ட 
மானதென்பர்‌. இருவாஇரையைத்‌ தீர்த்தவாரி இனமாகக்‌ 
கொண்டு அதற்கிசையத்‌ துவஜாரோகணம்‌ முதலியவை 
தொடங்கி விழா நடைபேறக்காணலாம்‌. இவ்விழாவுக்‌ 
குரிய மூர்த்தி ஸ்ரீ ஈடராசப்பெருமான்‌. அவர்‌ வடிவம்‌ 
ஸ்ரீ பஞ்சாக்கரம்‌. வாச்‌ரியமந்‌திரமாிெய சிவசத்தி அவ 
ருக்கு உண்மை வடிவம்‌, வாசகமந்திரம்‌ அப்பெருமா 
னுக்குக்‌ கற்பித வடிவமாம்‌. அவருடைய ஆனந்த 
௩டனம்‌ பஞ்சகிருத்திய நடனமாம்‌. ருட்டி -டமருக 
கரம்‌, ஸ்திதி - அபயகரம்‌, சங்காரம்‌ - அக்னிபொருந்‌ 
திய கரம்‌, இரோபவம்‌ - ஊன்‌ றிய பதம்‌, அநுக்கரகம்‌- 
குஞ்சிதபதமாம்‌. இதனை, 


“தோற்றம்‌ துடியதனில்‌ தோயும்‌ இஇயமைப்பில்‌ 
சாற்றியிடும்‌ அங்கியிலே சங்காரம்‌ - ஊற்றமா 
ஊன்று மலர்ப்பதத்தில்‌ உற்ற திரோதமுத்து 

நான்ற மலர்ப்பதத்தே நாடு'' எனவும்‌, 


2! 


மாயை தனையுதறி வல்வினையைச்‌ சுட்டுமலம்‌ 

சாய அமுக்இயருள்‌ தானெடுத்து - நேயத்தால்‌ 

ஆனந்த வாரிதியில்‌ னப்‌ தானமுத்தல்‌ 

தானெந்தை யார்பரதம்‌ தான்‌'' எனவும்‌ வரும்‌: 
உண்மை விளக்கச்செய்யுள்களான்‌ அறிக. இனி, 

“அரன்‌ துடி தோற்றம்‌ அமைத்தல்‌ திதியாம்‌ 

அரனங்கு தன்னில்‌ அறையில்‌ சங்காரம்‌ 

அரனுற்‌ றணைப்பில்‌ அமரும்‌ இரோதாயீ 

அரனடி என்றும்‌ அநுக்ரக மேன்னே'' 
என்னும்‌ இருமந்‌இரமும்‌ இதனை வலியுறுத்தும்‌. 

இறைவர்‌ ஒப்புயர்வற்றவர்‌. வீருப்பு வெறுப்பு 
இல்லாத விமலர்‌ அவர்‌. எட்டுவான்‌ குணத்து ஈசர்‌. 
அப்பெருமானுடைய இருத்தியங்களெல்லாம்‌ஆன் மாக்க 
ளாகிய - ௩ம்‌ பொருட்டேயாம்‌. அவை அவர்தம்‌ 
பொருட்டன்று. இருட்டியே இறைவருடைய கன்மா 
னுட்டானம்‌. ஸ்்‌இஇயே அவருக்கு ஆகாரம்‌. சங்காரமே 
சுவஸ்திகம்‌. இரோபவமே நித்திரையாம்‌. அநுக்கிரகமே 
துயில்‌ நீத்தலாம்‌. இத்தன்மைகள்‌ உள்ள இறைவர்‌ 
ஆன்மாக்கள்‌ செய்யும்‌ அபிஷேகத்தையே சிருட்டி 
யாகக்கொள்வர்‌. நைவேத்‌இயத்தையே ஸ்திதயாகவும்‌, 
கிருஷ்ணகந்தத்தையே சங்காரமாகவும்‌, கபிலை தரிசனத்‌ 
தையே இரோபவமாகவும்‌, தீபாராதனை முதலியவை 
களையே அநுக்கரகமாகவும்‌ ஏற்றுக்கொண்டு ம௫ழ்வர்‌. 
துயிலைழுங்காலமே இன 'ஆரம்பம்‌ ஆகலின்‌, இலக்குமி 
வசிக்கும்‌ கபிலையின்‌ பிற்பாகத்தைத்‌ தரிசிப்பவர்‌ எவ்‌ 
வித குறைபாட்டினின்றும்‌ நீங்குவர்‌. செல்வமுடைய 
வருமாவார்‌. இரோபவத்தின்‌ நீங்கிய அவசரம்‌ துயில்‌ 
நீத்தல்‌ ஆகலின்‌ அவ்வுபசாரம்‌ செய்லிப்பர்‌. உலகியலை 


ம்‌ 


நடத்திக்காட்டுவதாய்‌ இலக்குமிதேவிக்கு அநுக்கிரகம்‌ 
பண்ணுவது மாத்திரையாய்‌ உள்ளது. இதனை இரண்டா 
வது பக்கம்‌ இறுதி நோக்கியறிக. 


இனி, பிறக்க முத்திதருவது திருவாரூர்‌. இஃது 
இயல்பாகக்கிடைக்கவேண்டியது,மிகப்பெரும்‌ புண்ணி 
யத்தால்‌ ஆம்‌: எளிதன்று. இறக்க முத்திதரும்‌ தலம்‌. 
ஸ்ரீகாரி. அதுவும்‌ பெரும்‌ புண்ணியத்தால்‌ உண்டாம்‌ 
பெருமுயற்சியால்கடைப்பது: அதுவும்‌ அரியதொன்றே. 
இந்‌இக்க முத்தியளிப்ப து திருவண்ணாமலை. சிந்தித்திருப்‌ 
பதற்கு மனம்‌ ஒருவழிப்‌ பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
இல்லாவிடின்‌ அதுவும்‌ கூடாது. தெரிசிக்க முத்தியருளு 
வது இல்லை: அது யாவருக்கும்‌ எளிதிற்கூடும்‌. கண்ணாற்‌ 
கண்ட மாத்திரையில்‌ முத்தி இத்திப்பது எளிதல்லவா ₹ 
ஆகலின்‌, இதில்லைச்சிற்றம்பலத்தைச்‌ சேன்றொருகால்‌ 
கும்பிட்டாலும்‌ எல்லையிலா ஆனந்தம்‌ எல்லோருக்கும்‌ 
இட்டுமே. இல்லைச்சிற்றம்பலம்‌ அருள்வடிவம்‌. இரு 4 
சிறு* அம்பலம்‌ ௨ இருச்சிற்றம்பலம்‌. இத்‌ அம்பரம்‌ ௫ 
இதம்பரம்‌. ஞானாகாசம்‌. தகராகாசம்‌. சிற்றம்பலம்‌ 
ஆறு அங்கணங்களாக உள. அதில்‌ 8-வது அங்கண 
மாகிய புதன்வீட்டிலே ஸ்ரீ நடராசப்பெருமான்‌ எழுந்‌ 
தருளியுள்ளார்‌. ஸ்ரீ நடராசப்பெருமான்‌ வடிவம்‌ ஞான 
மயம்‌. - சிவஞானிகளால்‌ இந்தஇத்துக்‌ காணப்பெறுவது 
அவர்‌. **உணர்ந்தார்க்கு உணர்வரியோன்‌.”” சிதம்பரத்திலே 
எழுந்தருளியுள்ள 'ஆனந்தநடராசருடைய குஞ்சித 
சேவடியைக்‌ கும்பிட்டிருத்தலே பெருந்தவம்‌, சவ 
தவம்‌ ஆம்‌. இதனை, ்‌ 

குனித்த புருவமும்‌ கொவ்வைச்‌ செவ்வாயிற்‌ 
குமிண்சிரிப்பும்‌, பனித்த சடையும்‌ பவளம்போல்‌ மேனி 
யிற்பால்‌ வெண்ணீறும்‌, இனித்தமுடைய எடுத்த பொற்‌ 


23 


பாதமும்‌ காணப்பெற்றால்‌, மனித்தப்பிறலியும்‌ வேண்டு 
வதே இந்த மாநிலத்தே '' எனத்‌ திருநாவுக்கரசு சுவாமி 
கள்‌ அருளுகின்றார்கள்‌. 


ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தில்லைக்குச்‌ சென்று 
ஸ்ரீ நடராசப்‌ பெருமானைத்‌ தரி௫ித்தருளுசின்‌ றமையை 
ஸ்ரீ சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ ஈமக்குப்‌ படம்‌ த்க்‌ 
இன்றார்கள்‌. இதனை, 


“ஐந்துபேர றிவும்‌ கண்களே கொள்ள அளப்பரும்‌ 
கரணங்கள்‌ நான்கும்‌, இந்தையே யாகக்‌ குணமோரு 
மூன்‌ றும்‌ இருந்துசாத்துவிகமேயாக, இந்துவாழ்‌ சடை 
யான்‌ ஆடும்‌ ஆனந்த எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌, 
வந்தபேரின்ப வெள்ளத்துள்‌ இளைத்து மாறிலா மகழ்ச்சி 
யின்‌ மலர்ந்தார்‌'' எனவும்‌, 


“டுதண்ணிலா மலர்ந்த வேணியாய்‌ உன்றன்‌ தரு 
நடம்‌ கும்பிடப்‌ பெற்று, மண்ணிலே வந்த பிறவியே 
எனக்கு வாலிதாம்‌ இன்பமாம்‌ என்று, கண்ணிலா னந்த 
அருலிநீர்‌ சொரியக்‌ கைம்மலர்‌ உச்சிமேற்‌ குவித்துப்‌, 
பண்ணினால்‌ நீடி அறிவரும்‌ பதிகம்‌ பாடினார்‌ பரவினார்‌ 
பணிந்தார்‌'” எனவும்‌ பெரிய புராணத்தில்‌ அனுக 
இன்‌ றமையால்‌ அறியலாம்‌. 


சாந்தோக்கியம்‌, தைத்ரீயம்‌, கைவல்லியம்‌ முதலிய 
உபநிடதங்களில்‌ விரிவாகவும்‌, தரிசனோபநிட தத்தில்‌ 
குறிப்பாகவும்‌, ஸ்காந்தம்‌ முதலிய மகாபுராணங்களில்‌ 
இத்தலம்‌ மிக விரிவாகவும்‌ பேசப்பட்டுள்ள தென்பர்‌. 


இனி, இருதயத்தானத்தை விட பிரமரந்‌இரம்‌ உயர 
மாயிருக்கிறது. இருதய புண்டரீகமே தகராகாசம்‌. 


24 


இற்சபையைவிட ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ உயர்ந்‌இருக்‌ 
கக்‌ காணலாம்‌. பிரமரந்திரம்‌ ஆயிரம்‌ இதழுள்ள கமலம்‌: 
அது புத்திதத்துவம்‌ என்று பேசப்படும்‌. புத்திதத்‌ துவம்‌ 
பாலாடை மேலே பரவுவது போலப்‌ பரவியுள்ளது. 
மறந்துபோன ஒரு விஷயத்தை நாம்‌ அறியவேண்டு 
. மானால்‌ அண்ணாந்து மேலே நோக்குகறோம்‌, அது நினை 
வுக்கு வரக்காண்கிறோம்‌, நம்‌ அநுபவம்‌ அது. புத்தி 
தத்துவத்தை நோக்கியே நாம்‌ அதனை அறிதல்வேண்டும்‌. 
“ஆசாரத்தால்‌ நூலை அடையலாம்‌; ஆனால்‌, நூலால்‌ 
ஆசாரத்தை அடைய முடியாது'' என்பது சாந்தோக்கி 
யம்‌. சதாசாரத்தால்‌ நூல்‌ இனிது எளிதில்‌ விளங்கும்‌ 
என்க. இருச்‌சிற்றம்பலமே சிற்சபை, பொன்னம்பலம்‌ 
கனகசபை, உற்சவ மூர்த்திகள்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
பேரம்பலம்‌ தேவசபை, ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி 
எழுந்தருளுமிடம்‌ நர்த்தனசபை, ஆயிரக்கால்மண்டபம்‌ 
இராசசபை எனப்‌ பேர்பெறும்‌. இருச்சிற்றம்பலத்தி 
னின்று இராசசபைக்குச்‌ சென்று அபிஷேகங்கொண் 
டருளிப்‌ பின்‌ சிற்சபைக்கு எழுந்தருளும்‌ நடராசர்‌ 
காட்சியே தரிசனம்‌ என்று சொல்லப்படும்‌. ஸ்ரீ நடராச 
மூர்த்திக்குப்‌ பிரபாங்கம்‌ பிரியாமல்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பது விதி. ஓங்காரமே இருவாடியாம்‌ என்க. 

ஸ்ரீ நடராசமூர்த்தியின்‌ ஆறு அபிஷேக நாட்களா 
வன- சித்திரையில்‌ திருவோணம்‌, ஆனியில்‌ உத்தரம்‌, 
மார்கழியில்‌ திருவா இரை நட்சத்திரங்களும்‌; ஆவணி, 
புரட்டாசி, மா மாதங்களில்‌ பூர்வபக்க சதுர்த்தகளும்‌ 
ஆம்‌. 

மார்கழி-உஷத்காலம்‌, மாசி-காலைச்சாந்தி, சத்திரை 
உச்சிக்காலம்‌, ஆனி-பிரதோஷகாலம்‌, ஆவணி-மாலைச்‌ 
சந்தி, பரட்டாசி-அர்த்தயாமம்‌ எனக்கொள்ளப்படும்‌. 


25 


இனி, மெய்யன்புடைய சேந்தனார்‌ நாடோறும்‌ 
இறைவருடைய பரிகல சேஷமே அமுதாகக்கொள்ளும்‌ 
நியமம்‌ உடையவர்‌. முன்பு ஒரு மார்கழித்‌ இருவாஇரை 
நாளில்‌ தமக்குப்‌ பிட்டும்‌ களியுமே அமுதாக அமைந்தது 
அதனைமிக வருத்தத்துடன்‌ இறைவருக்கு நிவேதித்தார்‌. 
இறைவர்‌ அவருடைய மெய்யன்பை வீளக்கவும்‌, அவ 
ருக்குள்ள வருத்தத்தைப்‌ போக்கவும்‌ இருவுளங்கொண் 
டார்‌. பிட்டும்‌ களியுமே இற்சபையிலே தமது திருவடி 
யின்‌8ழ்‌ யாவரும்‌ காணச்செய்து அவருக்கு அநுக்கிரகம்‌ 
செய்தார்‌. அன்று தொடங்கியே மார்கழித்திருவா இரை 
தோறும்‌ பிட்டும்‌ களியுமே வீசேட நிவேதனமாக 
அமைந்தது. மார்கழித்‌ திருவாதிரை விழா முழுவதும்‌ 
அநுக்கிரகம்‌ குறித்ததே. 


இதனால்‌ மாதங்களில்‌ எல்லாம்‌ மார்கழியே சிறந்தது 
எனவும்‌, அதனுள்‌ இருவாஇரை விழாச்‌ இறந்தது என 
வும்‌, அவ்விழாக்‌ காலத்திலே திருவெம்பாவை பாராய 
ணமே சிறந்தது எனவும்‌ ஆன்றோர்‌ ஆசாரமாகக்‌ 
கொண்டனர்‌. இத்‌ திருவெம்பாவை திருவண்ணாமலை 
யிலே ஸ்ரீமாணிக்கவாசக சுவாமிகளால்‌ அருளிச்செய்யப்‌ 
பட்டது. பிறசெய்திகள்‌ விரிவஞ்சி விடுக்கப்பட்டன . 


“ மாணிக்கக்‌ கூத்தனை வண்‌ தில்லைக்‌ கூத்தனைப்‌ 
பூணுற்ற மன்றுட்‌ புரிசடைக்‌ கூத்தனைச்‌ 
சேணுற்ற சோதிச்‌ இவானந்தக்‌ கூத்தனை 
ஆணிப்பொற்‌ கூத்தனை யாரறிவாரே''தருமந்திரம்‌. 


திருச்சி ற்றம்பலம்‌. 


26 
வாழ்த்து 
வாழ்க வந்தணர்‌ வானவ ரானினம்‌ 
வீழ்க தண்புனல்‌ வேந்தனு மோங்குக 


ஆழ்க தீயதெல்‌ லாமர னாமமே 
சூழ்க வையக முந்துயர்‌ தர்கவே. 


கயிலாய பரம்பரையிற்‌ இவஞான போதநெறி 
்‌. காட்டும்‌ வெண்ணை 

பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்தஇக்கோர்‌ 
மெய்ஞ்ஞான பாநு வாக்‌ 

குயிலாரும்‌ போழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ கு குருநமச்சி 
வாய தேவன்‌ 

சயிலாதி மரபுடையோன்‌ நிருமரபு நீடூழி 

்‌  தழைக மாதோ 


ஸ்ரீ மாதம்‌ சிவஞான யோகிகள்‌. 


குறிப்பு :-- 
இப்‌ புத்தகம்‌ வேண்டுவோர்‌ 8ழ்க்குறித்த விலாசத்‌ 
துக்கு தபாற்செலவுக்காக 0-8-0 லேபிள்‌ 
அனுப்பிப்பெறுக. 

விலாசம்‌ :-- ்‌ 

லைபரேரியண்‌ , 
சரஸ்வ௫மஹால்‌ புத்தகசாலை, 
.. திருவாவடுதுறை ஆதீனம்‌, நாரசிங்கன்பேட்டை, 5. Tr 


ஸ்ரீ வெங்கடேஸ்வர்‌ பிரஸ்‌, கும்பகோணம்‌, 


